GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[ Price: Rs. 4 . 00 Paise . 


UF 


TAMI 


R 


! 


ELT 


NMEN 


ERN 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


RUTH 


ALONET 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 16 ] 


CHENNAI, WEDNESDAY, APRIL 22 , 2015 
Chithirai 9 , Manmadha , Thiruvalluvar Aandu – 2046 


Part 11 - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


வருவாய்த் துறை 
ஆட்சி எல்லை - திருநெல்வேலி மாவட்டம் - தென்காசி , சங்கரன்கோவில் , சிவகிரி 
மற்றும் செங்கோட்டை ஆகிய வட்டங்களைச் சீரமைத்து புதிய கடையநல்லூர் 
வட்டம் உருவாக்குதல் .... 

• 104 - 112 


DTP - 11 - 1 ( 16 ) — 1 


[ 103 ] 


104 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 


தலைமைச் செயலகம் , 2015 ஏப்ரல் 22 
No. ||( 1 )/ REV/10/ 2015 . 
[ ஆட்சி எல்லை - திருநெல்வேலி மாவட்டம் - தென்காசி , சங்கரன் கோவில் , சிவகிரி மற்றும் செங்கோட்டை ஆகிய வட்டங்களைச் 

சீரமைத்து புதிய கடையநல்லூர் வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை (நிலை) எண் 156 , வருவாய் ( வ . நி . 1(1) த் துறை 


நாள் : 06 - 04 - 2015 ] 


படிக்கவும்: 


1 ) அரசாணை எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 ) அரசாணை (2டி ) எண் 176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 . 
3 ) மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருநெல்வேலி கடித எண் அ2/50168/ 2011 , நாள் 02 - 07 - 2014 . 
4 ) கூடுதல் தலைமைச் செயலர் (ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் . பணி6(3)/24713 /2014 , நாள் : 4 - 8 - 2014 


ஆணை : - எண் 156 , வருவாய் வநி.10த் துறை 2015 ஏப்ரல் 6 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் 
கீழ் பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் : 


" தென்காசி , சங்கரன் கோவில் , சிவகிரி மற்றும் செங்கோட்டை ஆகிய வட்டங்களைச் சீரமைத்து கடையநல்லூரில் 

ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் . 


2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவரின் அறிக்கையின் அடிப்படையிலும் மேலே 
இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் ஒப்புதலின்படியும் கூடுதல் தலைமைச் செயலாளர் 
வருவாய் நிருவாக ஆணையர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவகிரி , தென்காசி , சங்கரன் கோவில் மற்றும் செங்கோட்டை 
வட்டங்களிலுள்ள கிராமங்களை சீரமைத்து கடையநல்லூரை தலைமையிடமாக கொண்டு புதியதாக வட்டம் உருவாக்குவது தொடர்பாக 
தனது அறிக்கையில் கீழ்கண்டவாறு பரிந்துரை செய்துள்ளார்: 


மேற்படி கிராமங்களில் உள்ள பொது மக்கள் மற்றும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோர்களது 
நீண்டநாள் கோரிக்கையாகும் என்றும் , இக்கோரிக்கையின் பேரில் தென்காசி வட்டத்திலிருந்து 17 கிராமங்கள் , சிவகிரி 
வட்டத்திலிருந்து 8 கிராமங்கள் , செங்கோட்டை வட்டத்திலிருந்து 1 கிராமம் மற்றும் சங்கரன்கோவில் வட்டத்திலிருந்து 4 
கிராமங்கள் சேர்ந்து ஆக மொத்தம் 30 கிராமங்களை ஒன்றாக இணைத்து கடையநல்லூரை தலைமையிடமாகக் கொண்டு 
தனி வட்டமாக பிரிக்கலாம் எனவும் புதிதாக அமைக்க உத்தேசிக்கப்பட்ட கடையநல்லூர் வட்டத்தின் பரப்பளவு 520.71 ச . கி . மீ . 
என்றும் உத்தேசிக்கப்பட்ட வட்டத்தின் மக்கள் தொகை 3,14 ,690 என்றும் , மேலும் கடையநல்லூர் வட்டத்தில் கடையநல்லூர் , 
வாசுதேவநல்லூர் , சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளதாகவும் , வாசுதேவநல்லூர் , கடையநல்லூர் , 
சங்கரன்கோவில், செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கடையநல்லூர் , புளியங்குடி நகராட்சிகள் அடங்கியுள்ளதாகவும் , 
உத்தேசிக்கப்பட்ட வட்டத்தில் 30 கிராமங்கள் உள்ளதாகவும் , உத்தேசிக்கப்பட்ட கடையநல்லூர் வட்டத்தில் , கடையநல்லூர் 
ஊராட்சி ஒன்றியம் முழுமையாகவும் வாசுதேவநல்லூர் , சங்கரன்கோவில் , செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியங்கள் பகுதியாகவும் 
உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் . எனவே பொதுமக்கள் நலன் கருதி 30 வருவாய் கிராமங்களுடன் 520 .71 ச . கி . மீ . நிலப்பரப்புடன் 
3,14 ,690 மக்கள் தொகையுடன் கடையநல்லூரை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் அமைக்கலாம் . 


மேலும் தென்காசி வட்டத்திலுள்ள 37 வருவாய் கிராமங்களில் 17 வருவாய் கிராமங்களை கடையநல்லூர் வட்டத்தில் சேர்த்த 
பின்பு எஞ்சிய தென்காசி வட்டத்தில் 20 வருவாய் கிராமங்களும் , சிவகிரி வட்டத்திலுள்ள 29 வருவாய் கிராமங்களில் 8 
வருவாய் கிராமங்களை கடையநல்லூர் வட்டத்தில் சேர்த்தும் , செங்கோட்டை வட்டத்திலுள்ள 20 வருவாய் கிராமங்களில் ஒரு 
வருவாய் கிராமத்தையும் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள 89 வருவாய் கிராமங்களில் 4 வருவாய் கிராமங்களை கடையநல்லூர் 
வட்டத்தில் சேர்த்தும் புதிய கடையநல்லூர் வட்டம் உருவாக்க அரசாணை எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 - ன்படி 
கீழ்க்கண்டவாறு விவரங்களை அனுப்பியுள்ளார் . 


April 22 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


105 


வ . 


எஞ்சிய வட்டம் | 


அரசாணை எண் 279 , 
வ .து . நாள் 9 - 6 - 2003 - ன் படி 

குறித்த நிலை 


ஆட்சி 

கோரிக்கையின்படி 
எண் எல்லை | தற்போதய வட்டம் 

உத்தேசிக்கப் - 
விளக்கங்கள் 

பட்டுள்ள 
கடையநல்லூர் 

வட்டம் 
1 தலைமையிடம் தென்காசி சிவகிரி செங் சங்கரன் 

கடைய 
கோட்டை கோவில் 

நல்லூர் 
2 பரப்பளவு 463 . 27 603 . 85 210. 51 963. 17 

520 . 71 
( சதுர கி .மீ .) 


தென் - சிவகிரி செங் - சங்கரன் 
காசி 

கோட்டை கோவில் 
243 .71 369.64 198.01 908.72 


குறைந்தளவு 
250 ச . கி . மீ . 
முதல் 
அதிகளவு 
2000 ச .கி . மீ . 
குறைந்தளவு 
1 ,00 ,000 முதல் 
அதிகளவு 
5 ,50 , 000 


3 மக்கள் தொகை 401561 


193979 141250 


349099 


314690 


208896 112673 128326 


321304 


தென 


தென் 
காசி 


தென் 
காசி 


தென் - தென் - தென் - தென் 
காசி காசி காசி காசி 


கடையநல்லூர் 
வாசுதேவநல்லூர் 
சங்கரன்கோவில் 


4 வருவாய் தென் - தென் - தென் 

கோட்டத்தின் | காசி காசி காசி 

பெயர் 
5 சட்டமன்ற தென்காசி , 

தொகுதியின் கடைய 
பெயர் 

நல்லூர், 
வாசுதேவ 
நல்லூர், 
சங்கரன் 

கோவில் . 
6 | பாராளுமன்ற தென் - தென் - தென் 

தொகுதியின் காசி காசி காசி 
பெயர் 


தென் 


தென் 
காசி 


தென் - தென் - தென் - தென் 
காசி காசி காசி காசி 


காசி 


7 நகராட்சிகளின் 

எண்ணிக்கை 
பெயருடன் 
ஊராட்சி 
ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை 
டவுன் 
பஞ்சாயத்துகள் 
எண்ணிக்கை 


2 அல்லது 3 
ஊராட்சி 
ஒன்றியங்கள் 


10 உள்வட்டங்களின் தென்காசி - 4 

தென்காசி - 2 தென்காசி - 2 
எண்ணிக்கை சிவகிரி - 4 ) 

சிவகிரி - 1 

சிவகிரி - 3 
செங்கோட்டை - 3 

செங்கோட்டை - 1 ) செங்கோட்டை - 3 
சங்கரன்கோவில் - 6 

(பகுதி மட்டும் ) சங்கரன்கோவில் - 6 
சங்கரன்கோவில் - 2 

( பகுதி மட்டும் ) 
வருவாய் தென்காசி - 37 தென்காசி - 17 தென்காசி - 20 

குறைந்த அளவு 30 
கிராமங்களின் சிவகிரி - 29 

சிவகிரி - 8 சிவகிரி - 21 | 

கிராமங்கள் 
எண்ணிக்கை செங்கோட்டை - 20 

( ஆலங்குளம் செங்கோட்டை - 19 
சங்கரன்கோவில் - 89 

ராமசாமியாபுரம் சங்கரன்கோவில் - 85 
கிராமத்தின் குரூப் 
கிராமம்) செங்கோட்டை - 1 

சங்கரன்கோவில் - 4 
12 கிராம் 30 22 12 85 

25 

16 17 19 79 
பஞ்சாயத்துக் 
களின் 
எண்ணிக்கை 
தலைமையி - சொக்கம்பட்டி - 32கி . மீ . 

சொக்கம்பட்டி - 5 கி .மீ . - 
டத்திலிருந்து ராமசாமியாபுரம் - 32 கி . மீ . 

ராமசாமியாபுரம் - 25 கி . மீ . 
வெகு தொலை - சேந்தமங்கலம் - 21 கி . மீ . 

சேந்தமங்கலம் - 12 கி .மீ . 
வில் உள்ள 
கிராமம் பெயர் 

3 . பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து அளவுகோல்களும் பூர்த்தி செய்வதால் , 
திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையினை ஏற்று , சிவகிரி , தென்காசி , சங்கரன்கோவில் மற்றும் செங்கோட்டை வட்டங்களிலுள்ள 

படிப்பட்ட அரசாணைய நாணயக்கப்பட்ட அனைத்தும் அளவுக்கால்களும் பூர்த்தி செய்வதால் , 
கிராமங்களை சேர்த்து சீரமைத்து கடையநல்லூரை தலைமையிடமாக கொண்டு புதியதாக வட்டம் உருவாக்கவும் , மேலும் புதியதாக 
உருவாக்கப்படவுள்ள கடையநல்லூர் வட்டத்திற்கு 56 பணியிடங்கள் வருவாய்த் துறைக்கும் , 15 பணியிடங்கள் நில அளவைத் துறைக்கும் 
ஆகமொத்தம் 71 பணியிடங்கள் அனுமதிக்குமாறும் , மேலும் தொடரும் செலவினமாக ரூ.1, 40, 96 ,703 /- ம் தொடராச் செலவினமாக ரூ.18,03, 000/- ம் 
நிதி ஒப்பளிப்பு வழங்க கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் . 


106 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 
I . திருநெல்வேலி மாவட்டம் , தென்காசி , சங்கரன்கோவில் , சிவகிரி மற்றும் செங்கோட்டை ஆகிய வட்டங்களைச் சீரமைத்து 

புதிய கடையநல்லூர் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 
புதியதாக உருவாக்கப்படும் வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 42 பணியிடங்களும் , இதில் 30 பணியிடங்கள் 

மறுபரவலமர்த்தல் மூலமும் , 12 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஒப்புதல் வழங்கப்படுகிறது : 
பொதுப் பிரிவு 
வ . பணியிடத்தின் பெயர் மொத்த பணியிடங்கள் நிறுத்திவைக்க 

கடையநல்லூர் வட்டம் 
எண் 

வேண்டிய 
பணியிடங்கள் 


-தென்காசி 


-செங்கோட்டை 


சங்கரன்கோவில் 


-சிவகிரி 


தென்காசி 


5சங்கரன்கோவில்) 


மசெங்கோட்டை 


-சிவகிரி 


மறுபரவல மர்த்தல்மூலம் 

நிரப்பப்பட =வேண்டிய பணியிடங்கள் 


புதியதாக தோற்றுவிக்க வேண்டிய பணியிடங்கள் 


மொத்த கபணியிடங்கள் 


+ 


12 ) 


1 வட்டாட்சியர் 
2 தலைமையிடத்து துணை 
வட்டாட்சியர் 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


* 1 
( மண்டல துணை 

வட்டாட்சியர் 
மிகைப் பணியிடம் ) 


2 


1 


1 


2 


- 


1 


1 


2 


8 


5 


7 


7 


1 


2 


2 


4 


w 


3 மண்டல துணை 
வட்டாட்சியர் 

* 1 மிகைப்பணியிடம் 
4 உதவியாளர் 

* * 16 மிகைப்பணியிடங்கள் 
5 வருவாய் ஆய்வாளர் 
6 இளநிலை உதவியாளர் 

# 10 மிகைப்பணியிடங்கள் 
7 தட்டச்சர் 

# # 4 மிகைப்பணியிடங்கள் 
8 பதிவுறு எழுத்தர் 

# # # 2 மிகைப்பணியிடங்கள் 
9 அலுவலக உதவியாளர் 
10 இரவுக் காவலர் 
11 மசால்சி 
12 ஓட்டுனர் 


3 
3 
2 


4 
2 
2 


3 
2 
2 


6 
2 
1 


1 
1 
1 


1 
1 
1 


1 
1 
1 


2 
1 
1 


8 
1 
1 
1 
35 


5 
1 
1 
1 
28 


5 
1 
1 
2 
29 


8 
1 
1 
1 
37 


4 
1 
1 
1 
15 


5 
1 
1 
1 
19 


5 
1 
1 
1 
19 


8 
1 
1 
1 
29 


மொத்தம் 


* 1 மண்டல துணை வட்டாட்சியர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப்பணியிடம் பொதுப்பிரிவிற்கு தலைமையிடத்து 

துணை வட்டாட்சியராக மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 16 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த 16 மிகைப்பணியிடங்களில் தேர்தல் , சிறப்பு திட்ட 

அமலாக்கம் மற்றும் வட்ட வழங்கல் பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட 

வேண்டும் . மீதமுள்ள 13 மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
# 10 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த 10 மிகைப்பணியிடங்களில் 1 பணியிடம் 

வட்ட வழங்கல் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . மீதமுள்ள 9 மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் 

வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
# # 4 தட்டச்சர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த மிகைப்பணியிடங்களில் 1 பணியிடம் சமூக பாதுகாப்புத் 

திட்டம் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . மீதமுள்ள 3 பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் 

அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
# # # 2 பதிவுறு எழுத்தர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இதில் 1 பணியிடம் சமூகப் பாதுகாப்புத் திட்டத்திற்கும் , 

1 பணியிடம் சிவகிரி வட்டத்திற்கும் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


April 22, 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


107 


சமூகப் பாதுகாப்புத் திட்டம் 


3 


4 


5 


6 


7 


8 


9 


10 


11 


12 


13 
( 11 + 


12 ) 


1 
2 


1 
2 


1 
1 


1 
2 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 சிறப்பு வட்டாட்சியர் 
2 வருவாய் உதவியாளர் 

# 2 மிகைப் பணியிடங்கள் 
3 தட்டச்சர் 
இளநிலை உதவியாளர் 


1 ( பொதுப் | 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும்) . 


T 


4 ஓட்டுநர் 
5 அலுவலக உதவியாளர் 
6 பதிவுறு எழுத்தர் 


1 
- 
1 


1 
1 
- 


1 
- 
1 


1 
1 
1 


1 
- 


1 
1 


1 


1 


1 1 
- 1 
1 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும்) . 
5 6 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) . 


மொத்தம் 


6 


6 


5 


7 


5 


6 


3 


3 


6 


# 2 வருவாய் உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . 


தேர்தல் பிரிவு 

1 துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


1 
- 


1 
1 


- 

1 
( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) . 

1 


மொத்தம் 


2 


2 


2 


2 


2 


2 


2 


2 


1 


2 


சிறப்புத் திட்ட அமலாக்கம் 
1 துணை வட்டாட்சியர் 


1 


1 


1 


1 


1 


1 


1 


1 


1 * 


| 


( செய்யார் 
வட்டத்திலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) . 


2 உதவியாளர் 


1 


1 


1 


1 


1 


1 


1 


1 


( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும்) . 


1 


1 


3 கணினி இயக்குபவர் 

( தொகுப்பூதியம் ரூ . 7500 
மாதம் ஒன்றுக்கு ) 


மொத்தம் 


2 


2 


2 


2 


2 


2 


2 


2 


2 


1 


3 


* 


வெம்பாக்கம் வட்டம் உருவாக்கப்படும்போது செய்யாறு வட்டத்தில் 1 மண்டல துணை வட்டாட்சியர் பணியிடம் மிகைப் பணியிடமாக 
கண்டறியப்பட்டது . ( கோ . எண் 27292/வநி .1 (1)/ 2014) . அப்பணியிடம் சிறப்பு திட்ட அமலாக்க பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் 
மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


108 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வட்ட வழங்கல் பிரிவு 


3 


4 


5 


6 


7 


8 


9 


10 


11 


12 


13 


( 11 + 12 ) 


1 வட்ட வழங்கல் அலுவலர் 1 1 1 1 1 1 1 1 - 1 1 

( துணை வட்டாட்சியர் ) 
2 உதவியாளர் 1 1 1 1 1 1 1 1 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும்) . 
3 இளநிலை உதவியாளர் 1 1 1 1 1 1 1 1 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும் ) . 
4 சிறப்பு வருவாய் ஆய்வாளர் 2 3 2 2 1 
(இளநிலை உதவியாளர் நிலை ) 

# 4 மிகைப் பணியிடங்கள் 
5 அலுவலக உதவியாளர் 
மொத்தம் 

6 7 6 6 5 5 5 5 3 2 5 
# 4 சிறப்பு வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலை ) பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இம்மிகைப் 

பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
நில அளவைப் பிரிவு 
1 மண்டல துணை ஆய்வாளர் 1 1 1 1 1 

1 1 
2 வட்ட சார் ஆய்வாளர் 1 1 2 1 1 1 1 1 ) 
3 முதுநிலை வரைவாளர் 
4 வட்ட வரைவாளர் 

# 1 மிகைப் பணியிடம் 
குறுவட்ட அளவர் 

4 4 3 6 
6 நகர அளவர் 

2 1 3 1 
# # 7 மிகைப் பணியிடங்கள் 
பஞ்சாயத்து அளவர் 

1 1 1 - - 
* 3 மிகைப் பணியிடங்கள் 
வரைவாளர் 
* * 3 மிகைப் பணியிடங்கள் 
புல உதவியாளர் 
* * * 16 மிகைப் பணியிடங்கள் 
மொத்தம் 

17 15 21 14 6 7 7 11 6 


N 


| 


.. 


1 


7 


# 1வட்ட வரைவாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப்பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
# # 7 நகர அளவர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இந்த மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் 

அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
3 பஞ்சாயத்து அளவர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இந்த மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் 

அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 3 வரைவாளர் பணியிடம் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இந்த மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
16 புல உதவியாளர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இந்த மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் 
அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


* * * 


April 22 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


109 


கடையநல்லூர் வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் 


வ . 


பணியிடத்தின் பெயர் 


மொத்த பணியிடங்கள் 


கடையநல்லூர் வட்டம் 


எண் 


நிறுத்திவைக்க 
வேண்டிய 
பணியிடங்கள் 


-தென்காசி 


சங்கரன்கோவில் 


0செங்கோட்டை 


-சிவகிரி 


-தென்காசி 


-சிவகிரி 


0செங்கோட்டை 


்சங்கரன்கோவில் 


ல்மூலம்மறுபரவல நிரப்பப்பட =வேண்டிய பணியிடங்கள்மர்த்த 


புதியதாக தோற்றுவிக்க வேண்டிய பணியிடங்கள் 


மொத்த கபணியிடங்கள் 


(11 + 12 ) 


35 


28 


29 


37 


15 


19 


19 


29 


சு 


2 


2 


2 


2 


2 


2 


2 


2 


- 


1 பொதுப்பிரிவு 
2 சமூகப் பாதுகாப்பு திட்டம் 
3 தேர்தல் பிரிவு 
4 சிறப்பு திட்ட அமலாக்கம் 
5 வட்ட வழங்கல் பிரிவு 
6 நில அளவை பிரிவு 


N 


6 7 
17 15 
68 60 


6 
21 
65 


6 5 
14 6 
68 35 


5 5 
7 7 
41 40 


5 
11 
55 


மொத்தம் 


8 


30 


12 


மிகைப்பணியிடங்கள் 


பணியிடத்தின் பெயர் 


எண்ணிக்கை 


உதவியாளர் 
இளநிலை உதவியாளர் 
தட்டச்சர் 
சிறப்பு வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலை ) 
நகர அளவர் 
பஞ்சாயத்து அளவர் 
வட்ட வரைவாளர் 
வரைவாளர் 
புல உதவியாளர் 


மொத்தம் 


பிற வட்டத்திலிருந்து கடையநல்லூர் வட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டிய பணியிடம் . 


வட்டத்தின் பெயர் 


பதவியின் பெயர் 
மண்டல துணை வட்டாட்சியர் 


செய்யார் ( வெம்பாக்கம் ) 


மொத்தம் 


புதியதாக உருவாக்கப்படும் கடையநல்லூர் வட்டத்திற்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு ஒரு 
வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


110 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


தொடரும் செலவினம் 


வ . 
எண் . 


விவரம் 
( ஆண்டொன்றுக்கு ) 


தொகை 
ரூ . 


- 


N 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (திருத்தி அமைக்கப்பட்ட 
ஊதிய விகிதப்படி ) 
தாலுக்கா ( அலுவலக கட்டிட வாடகை ) 
எரிபொருள் 
மின்சார கட்டணம் 
தொலைபேசிக்கட்டணம் 


24, 09 ,600 

1, 44 , 000 
1 , 92 , 000 
1,20 ,000 
25 ,500 


- 


ப 


மொத்தம் 


28 ,91,100 


தொடரா செலவினங்கள் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 


வ . 
எண் . 


ரூ . 


ஈப்பு 


கணினி 


பிரிண்டர் 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 
தளவாடங்கள் 
தீயணைப்பான் 
தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனப்பெட்டி 


11, 12 ,000 

75, 000 
25 ,000 
65 ,000 

10,000 
3, 00 ,000 
10, 000 
3, 000 


25 ,000 


மொத்தம் 


16 ,25 ,000 


iv ) தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி இடைவெளி 

( Break in service ) கொடுக்கப்படவேண்டும் . 


5 . மேலே பத்தி 4(iii )-இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 


(10 ) பணியாளர் சம்பளங்கள் 
(i) வருவாய் பணியிடங்கள் ரூ.1, 000/ 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய 
- 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 


பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 


( ii ) நில அளவைப் பணியிடங்கள் ரூ .1,000 / 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது - 
AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 


( iii) 


குடிலை 


குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ. 1,000 / 
3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது 
AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 


April 22 , 2015 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


111 


2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . திட்டத்தில் சேராதது - 
AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ. 29, 000/ 
தொடரும் செலவினம் ரூ . 25 ,500/ - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .3, 000/ 
( த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ.1,20,000/ - தொடரும் செலவினம் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 
05 05 அறைகலன்க ள் ரூ.3, 00 ,000/ 
05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் - 01 வாடகை ரூ .1, 44 , 000/ - தொடரும் செலவினம் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 
19 இயந்திரமும் சாதனமும் - 01 வாங்குதல் ரூ .1,10 ,000/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ .11,12, 000/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 
45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1, 92 , 000/ - தொடரும் செலவினம் 
(த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ. 1, 00 ,000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 
6 . மேலே பத்தி 4( iii )- இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு “ புது துணைப்பணி " ( New Instrument of Services ) 
குறித்த செலவினமாகும் . மேலும் இச்செலவினத்தை 2014 - 2015 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary Estimate ) 
சேர்க்கப்பட்டு சட்ட மன்ற பேரவையின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது . 

7 . இவ்வரசாணையின் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
06 .04 .2015 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

8 . புதிய கடையநல்லூர் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் .19754/ மை .ம . ஆ .பி /15 , நாள் 01.04.2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 


இணைப்பு 
[ அரசாணை (நிலை) எண் .156 , வருவாய்த் துறை , நாள் : 06 - 04 - 2015 ) 


அறிவிக்கை 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள 
கடையநல்லூர் வட்டத்தில் உள்ளடங்கும் கடையநல்லூர் , ஆய்க்குடி, புளியங்குடி , வீரசிகாமணி , சேர்ந்தமங்கலம் , இலத்தூர் குறுவட்டங்கள் 
மீது தற்போது சிவகிரி , தென்காசி , சங்கரன்கோவில் மற்றும் செங்கோட்டை வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
கடையநல்லூர் வட்டாட்சியரால் கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் 
கொண்டு செயல்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


வ . 


வட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராம் எண் . 


எண் 


1 


சிவகிரி 


புளியங்குடி 


புளியங்குடி | 
திருமலைநாயக்கன் புதுக்குடி 
மேலப்புளியங்குடி 
சிந்தாமணி 
நகரம் 
மலையடிக்குறிச்சி 
தலைவன் கோட்டை 
ராமசாமியாபுரம் 
ஆலங்குளம் (ராமசாமியாபுரத்தின் 
Group Village ) 


112 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - - Sec . 1 


வ . வட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் 


வருவாய் 
கிராம் எண் . 


எண் 


2 


தென்காசி 


கடையநல்லூர் 


காசிதர்மம் 
கனகசபாபதிபேரி 
போகநல்லூர் 
சொக்கம்பட்டி 
கம்பனேரிபுதுக்குடி பகுதி 1 
கம்பனேரிபுதுக்குடி பகுதி 2 
வைரவன்குளம் 
கிருஷ்ணாபுரம் 
கடையநல்லூர் 
புன்னைவனம் 
மடத்துப்பட்டி 
அரியநாயகிபுரம் 
சேர்ந்தமங்கலம் 
அச்சன்புதூர் 


சங்கரன் கோவில் 


செங்கோட்டை 


3 


தென்காசி 


ஆயக்குடி 


இடைகால் 
நயினாரகரம் 
கிளாங்காடு 
கொடிக்குறிச்சி 
ஆய்க்குடி 
ஊர்மேலழகியான் 
பொய்கை 
சாம்பவர்வடகரை 


கடையநல்லூர் வட்டத்தில் உள்ளடக்கிய மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது தென்காசி , சிவகிரி , சங்கரன் கோவில் 
மற்றும் செங்கோட்டை வட்டாட்சியர்களின் அதிகாரங்கள் இனி புதிய கடையநல்லூர் வட்டாட்சியரால் 2015 - ஆம் ஆண்டு , ஏப்ரல் 
திங்கள் 6 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


